Kerala Gazette No. 8 dated 25th February , 2014 . 
PART I 


Section iii 


தேவன் 


GOVERE 


NMENT OF 


KERALA 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - இ ) துறை 

அறிக்கை 


எண் 7262 / ச . இ . இ1/ 2012 / சட்ட 


ம் . 


திருவனந்தபுரம் , 


2013 மே 6 
1935 வைசாகம் 16 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப் 
பட்ட மசோதாவிற்கு 2013 மே 5ஆம் தேதி கேரள ஆளுநரின் ஒப்புதல் 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சிறப்புச்செயலர் (சட்டம்) . 


2013 - ன் சட்ட 


ம் எண் 26 


2013 - ன் கேரள உரிமையியல் நீதிமன்ற (திருத்த ) சட்டம் 


1957 - ன் கேரள உரிமையியல் நீதிமன்ற சட்டத்தை மீண்டும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முன்னுரை - 1957- ன் கேரள உரிமையியல் நீதிமன்றச்சட்டம் பின்வரும் 
தேவைகளுக்காக மேலும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதால் ; 

இந்தியக்குடியரசின் அறுபத்திநான்காவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டம் இயற்றப்படுகிறது . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . --(1 ) இந்தச்சட்டம் 2013 - ன் கேரள 
உரிமையியல் நீதிமன்ற (திருத்த ) சட்டம் என அழைக்கப்படும் . 


(2 ) இது உடனடியாக அமலுக்கு வருவதாகும் . 

2. பிரிவு 11 - ன் திருத்தம் . - 1957- ன் கேரள உரிமையியல் நீதிமன்றச் சட்டம் 
(1957 - ன் 1) (இதற்கு பிறகு முதன்மைச்சட்டம் என்று அழைக்கப்படும் ) 
பிரிவு 11 - ன் துணைப்பிரிவு ( 2 ) - ல் , " ஒரு இலட்சம் ரூபாய் " என்ற 
வார்த்தைகளுக்கு பதிலாக " பத்து இலட்சம் ரூபாய் " என்ற வார்த்தைகள் 
சேர்க்கப்படவேண்டும் . 

3 . பிரிவு 13 - ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 13 - ன் 
துணைப்பிரிவு (1)- ல் , “ இரண்டு இலட்சம் ரூபாய் ” என்ற வார்த்தைகளுக்கு 
பதிலாக “ இருபது இலட்சம் ரூபாய் " என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 


